தமிம் 2015 


தமிழ்நாடு அரசு 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 0 . 80 காசு . 


டு 


. 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வெல்லும் 


எண் 34 ] | 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 26 , 2015 
ஆவணி 9, மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி III - பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை 


அறிவிக்கை 
[ அரசாணை ( நிலை ) எண் 79, சுற்றுச்சூழல் மற்றும் வன (வனம் - 13)த் துறை , 23 ஜூலை 2015.) 
தமிழ்நாடு 1882 ஆம் ஆண்டு வனச்சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 5/ 1882 ) 26 ஆம் பிரிவு மற்றும் 35 , 63 ஆகிய பிரிவுகளில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 2010 ஆம் ஆண்டு மரம் சார்ந்த தொழில்களை 
முறைப்படுத்தும் விதிகளில் கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளைச்சேர்ந்த 14ஆம் விதியில் , 
(1) தற்போதுள்ள விதித்துறை , 14ஆம் விதியின் 

(1) துணைவிதியாக இலக்கமிடப்பட வேண்டும் ; 
(2 ) அவ்வாறு இலக்கமிடப்பட்ட 
(1) துணைவிதிக்குப்பின்னர் , கீழ்க்காணும் துணைவிதி சேர்க்கப்பட வேண்டும் , 

அதாவது : 

( 2) இறக்குமதி செய்யப்பட்ட அல்லது தமிழ்நாடு 1968 ஆம் ஆண்டு வெட்டுமரத்தை எடுத்துச்செல்வதற்கான 
விதிகளிலிருந்து விலக்களிக்கப்பட்ட தீக்குச்சி சிம்புகளின் வகைகளை அறுத்தல் மற்றும் மேலொட்டுதல் ஆகியவை தீக்குச்சி அல்லது 
சிம்பு உற்பத்தியில் ஒரு பகுதியாக இருக்கிறவிடத்து , இந்த விதிகளில் அடங்கியுள்ள எவையும் தீக்குச்சி சிம்புகளின் தொழில்களுக்குப் 
பொருந்தாது . 

ஹன்ஸ்ராஜ் வர்மா , 
அரசு முதன்மைச்செயலர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


DTP - III- 1(a)(T - Sup ) - 1 


